அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
எபேசியருக்கு எழுதின நிருபம்‌ 
கிறிஸதவுக்குள்‌ விடுதலை 


எபேசியருக்கு எழுதின நிருபம்‌ 


* எபேசு பட்டணம்‌ சின்ன ஆசியாவின்‌ (தற்போதைய துருக்கி) மேற்கில்‌ இருந்த முக்கிய பட்டணம்‌. 
௩ பிரதான வியாபாரபபதையில்‌ அமைந்த துறைமுகம்‌ அங்கே இருந்தது. 
* எபேசு ஒரு வியாபார நகரமாக விளங்கியது. ரோம தேவதையான தியானாள்‌ (கிரேக்கத்தில்‌ 
ஆர்டிமிஸ்‌) என்னும்‌ பெண்கடவளுக்கான பிரமாண்டமான கோயில்‌ அங்கே இருந்தது (அப்‌ 19:23-31) 
* பவுல்‌ நற்செய்தி அறிவிப்புப்‌ பணிக்காக மூன்று ஆண்டுகள்‌ எபேசுவை மையமாக 
கொண்டு இயங்கினார்‌(அப்‌ 19:10). அங்கிருந்த சபையானது கொஞ்சக்காலம்‌ சுடர்விடும்‌ 
சபையாக இருந்தது. 
* பின்பு அதற்கு எச்சரிக்கையும்‌ விடுக்கப்பட்டது (வெளி 2:1-7) 
* அதிகாரங்கள்‌ 6 
* வசனங்கள்‌ 155 


Pastor. Gabriel Thomasral | = | ACA Church Avadll 


பின்னணி 


* பவுல்‌ ரோம சிறைச்சாலையில்‌ முதல்‌ முறை அடைக்கப்பட்டிருந்தபோது, “சிறைச்சாலை நிருபங்கள்‌” 
என்று பொதுவாக அழைக்கப்படும்‌ நான்கு நிருபங்களை எழுதினார்‌. அதில்‌ ஒன்று எபேசியருக்கு 
எழுதிய நிருபம்‌ (3:1,4:1) 

* பிலிப்பியர்‌, கொலோசேயர்‌, பிலமோன்‌ ஆகியவை மற்ற மூன்று நிருபங்கள்‌. 

* பவுலின்‌ மற்ற நிருபங்களைபோல எபேசியருக்கான நிருபம்‌ ஒரு தவறை சுட்டிக்காட்டவோ, 
துர்‌ உபதேசத்தை கடிந்துகொள்ளவோ, உள்ளுர்‌ திருச்சபையில்‌ உள்ள குறிப்பான பிரச்சினையை 
குறித்து பேசவோ எழுதப்படவில்லை. 

* மாறாக பவுல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கிறிஸ்தவர்களின்‌ நிலை குறித்த மாபெரும்‌ கருத்தை குறித்து 
எழுதுகிறார்‌. 

* அவரது வாசகர்களுக்காக அவர்‌ ஜெபித்ததுபோல, அவர்கள்‌ கீழ்க்கண்ட காரியங்களை அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்பது அவரது விருப்பமாயிருந்தது. 

1. தேவனின்‌ அழைப்பினால்‌ உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்ன 1:18 
2. பரிசுத்தவான்களிடத்தில்‌ தேவனுடைய சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ என்ன 1:18 
3. விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமையின்‌ மகா மேன்மையான மகத்துவம்‌ என்ன 1:19 

* சபையை கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்கு ஒப்பிட்டு பழைய ஏற்பாட்டோடு உள்ள தொடர்பை எபேசிய 
நிருபத்தில்‌ காண்பித்திருக்கும்‌ விதம்‌ ஒரு அதிரவைக்கும்‌ கருத்தாக (யூதர்களுக்கு) அமைந்துள்ளது 

(5:32) | 

Pastor. Gabriel Thomasraj ட 2 1 ப்‌ ்‌ லத ACA Church Avadi 


பின்னணி 


* “புறஹஜாதிகள்‌. இஸ்ரவேலர்களோடூ, உடன்‌ சுதந்தரருமாய்‌, ஒரே சரீரத்திற்குள்ளான வர்களாய்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன்பங்காளி களுமாயிருக்கிறார்களென்பது ” 
முன்பு வெளிப்படுத்தப்படாத சத்தியமான, சபையைக்‌ குறித்த ஆச்சரியமான இரகசியம்‌ 
(3:6) இந்த இரகசியம்‌ பழைய ஏற்பாட்டுப்‌ பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது (3:5,9) 

ஈ தேவனை உண்மையாய்‌ பின்பற்றி வந்த இஸ்ரவேலர்கள்‌ தாங்கள்‌ மாத்திரமே தேவனால்‌ 
தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள்‌ என்று நினைத்தார்கள்‌ (உபா 7:6). 

* இப்போது புதிய வடிவமாக புறஜாதிகளுக்கும்‌ சம அந்தஸ்தை வழங்கி அவர்களை சமமானவர்களாக 
அங்கீகரிப்பதென்பது யூதர்களுக்கு மிகவும்‌ கடினமான காரியமாய்‌ இருந்ததோடு. யூத 
விசுவாசிகளுக்கும்‌, புறஜாதியில்‌ இருந்து விசுவாசத்திற்குள்‌ வந்தவர்களுக்கும்‌ இடையில்‌ பல 
பிரச்சினைகளை தோற்றுவித்தது. 

* சபையைக்‌ குறித்த இரகசியத்தை பவுல்‌ “கிறிஸ்துவின்‌ மணவாட்டி” என்று குறிப்பிடுகிறார்‌. இது 
பழைய எற்பாட்டில்‌ கேள்விப்பட்டிராத ஒரு கருத்து. 

* முதல்‌ 3 அதிகாரங்களில்‌ பவுல்‌ தனது சொந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கும்‌ விதமாக அவாகள்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விபரிக்கிறார்‌. 

* இறுதி 3 அதிகாரங்களும்‌ அவ்வாறு உயர்வாய்‌ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ எவ்வாறு நடந்துகொள்ள 
வேண்டும்‌ என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள்‌ என்பதை விபரிக்கிறார்‌ 4:1,17,5:2,8,15 


Pastor. Gabriel Thomasraj | a | ப TNS - ட | ACA Greve 


எபேசிய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


* அறிமுகம்‌ 1:1-2 
* கொள்கை: கிறிஸ்துவுக்குள்‌ நமது ஐசுவரியம்‌ 1:3-3:21 
* ஆவிக்குரிய விதத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
கொண்டிருக்கும்‌ காரியங்கள்‌ 1:3-4 
1. பிதாவிடத்திலிருந்து 1:4-6 
2. குமாரனிடத்திலிருந்து 1:7-12 
3. ஆவியானவரிடத்திலிருந்து 1:13-14 
4. 1வது ஜெபம்‌: பிரகாசமான மனக்கண்களுக்காக 
1:15-23 
* ஆவிக்குரிய விதத்தில்‌ நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
கொண்டிருக்கும்‌ நிலை 2:1-22 
1. உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில்‌ உட்காருதல்‌ 2:1-10 
2. ஒப்புரவாக்கப்பட்டு ஆலயத்தில்‌ வைக்கப்படுதல்‌ 
2:11-22 
3. வைது ஜெபம்‌: செயற்படவேண்டி (3:1-21ல 2-13 
நங்கலாக) 
செய்கை: கிறிஸ்துவுக்குள்‌ நமது கடமைகள்‌ 4:1-6:20 
ஐக்கியத்தில்‌ நடக்க அழைப்பு 4:1-16 
1. சரியான நடக்கையோடூ ஆவியின்‌ ஒருமைப்பாட்டை 
காத்தல 4:1-7 


Pastor. Gabriel Thomasra] 


2. அளிக்கப்பட்ட கிருபையினால்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தை 
சீர்ப்படுத்துதல்‌4:8-16 

பரிசுத்தத்தில்‌ நடக்க அழைப்பு 4:17-5:12 

1. மற்ற புறஜாதியார்போல நடக்கக்கூடாது 4:17-32 

2. அன்பிலே நடத்தல்‌ வேண்டும்‌ 5:1-6 

3. ஒளியின்‌ பிள்ளைகளைப்போல நடக்கவேண்டும்‌ 5:7-14 

4. ஞானமுள்ளவர்களைப்போல நடக்க வேணடும்‌ 5:15-21 

இணக்கமுளளவர்களாய்‌ நடக்க அழைப்பு 5:22-6:9 

1. கணவன்‌ மனைவி 5:22-33 

2. பெற்றோர்‌ பிள்ளைகள்‌ 6:1-4 

3. எஜமானர்கள்‌ வேலையாட்கள்‌ 6:5-9 

மெயம்பெற்றவர்களாய்‌ நடக்க அழைப்பு 6:10-20 

1. கர்த்தருடைய வல்லமையில்‌ உறுதியாய்‌ நிற்றல்‌ 
6:10-13 

2. கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய்‌ 
நிற்றல்‌ 6:14-20 

முடிவுரை 6:21-24 


ACA Church த ததக 


